﻿203. (விரல் விட்டு) எண்ணப்படும் (குறிப்பிட்ட) நாட்களில் அல்லாஹ் வை நீங்கள் நினைவுகூருங்கள். ஒருவர் இரண்டே நாட்களில் அவசரமாக ("மினா"விலிருந்து திரும்பி) வந்துவிட்டால் அவர்மீது எந்தக் குற்றமும் இல்லை. தாமதமாக வருபவர்மீதும் குற்றமில்லை. (இது, இறைவனை) அஞ்சுவோருக்கே உரியது. அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அவனிடமே நீங்கள் ஒன்றுதிரட்டப்படுவீர்கள் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்
----------------------------------------
(புனித ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவு செய்த பின்னர் "மினா"வில் தங்கியிருக்கும்போது துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய ("அய்யாமுத் தஷ்ரீக்") நாட்களில் அல்லாஹ் வை நினைவுகூர வேண்டுமென இந்த வசனம் கட்டளையிடுகிறது.)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "(விரல் விட்டு) எண்ணப்படும் (சில) நாட்கள் (அய்யாமும் மஅதூதாத்) என்பவை, துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய (அய்யாமுத் தஷ்ரீக்) நாட்களையும், (2:197ஆவது வசனத்தில் இடம்பெற்றுள்ள) அறியப்பட்ட நாட்கள் (அய்யாமும் மஅலூமாத்) என்பவை, துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களையும் குறிக்கும்" என்று கூறினார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் கடமையான (ஐங்காலத்) தொழுகைகளுக்குப் பின்னர், "அல்லாஹு அக்பர்; அல்லாஹு அக்பர்" (அல்லாஹ்  மிகவும் பெரியவன்; அல்லாஹ்  மிகவும் பெரியவன்) என்று "தக்பீர்" கூற வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இதற்குப் பின்வரும் நபிமொழிகள் சான்றாக அமைந்துள்ளன.

"அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்கள் 
--------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அய்யாமுத் தஷ்ரீக்" (துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய) நாட்கள் உண்பதற்கும், பருகுவதற்கும், அல்லாஹ் வை நினைவுகூருவதற்கும் உரிய நாட்களாகும்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், அப்துல்லாஹ்  பின் ஹுதாஃபா (ரலி) அவர்களை மினாவுக்கு அனுப்பி, "(மக்களே!) இந்த (அய்யாமுத் தஷ்ரீக்) நாட்களில் நோன்பு நோற்காதீர்கள். ஏனெனில், அவை உண்பதற்கும், பருகுவதற்கும், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் வை நினைவுகூருவதற்கும் உரிய நாட்களாகும்" என்று பொது அறிவிப்புச் செய்யுமாறு உத்தரவிட்டார்கள்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் நோன்பு நோற்கத் தடை விதித்தார்கள். "அவை உண்பதற்கும், பருகுவதற்கும், அல்லாஹ் வை நினைவுகூருவதற்கும் உரிய நாட்களாகும்" என்று கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (விரல் விட்டு) எண்ணப்படும் நாட்கள் என்பவை "அய்யாமுத் தஷ்ரீக்" உடைய நான்கு நாட்களாகும். அதாவது குர்பானி கொடுக்கும் (துல்ஹஜ் பத்தாவது) நாளும் அதற்குப் பிறகு மூன்று நாட்களுமாகும்.
அலீ பின் அபீதாலிப் (ரலி) அவர்கள், "அவை மூன்று நாட்கள்; அதாவது குர்பானி கொடுக்கும் நாளும் அதற்குப் பிறகு இரண்டு நாட்களும் ஆகும். அவற்றில் நீ விரும்பிய நாளில் குர்பானி கொடுக்கலாம். இருப்பினும், முதலாவது நாளில் குர்பானி கொடுப்பதே மிகவும் சிறந்தது" என்று கூறியுள்ளார்கள்.
இவ்விரு கருத்துகளில் முந்தைய கருத்தே பிரபலமானதாகும். ஏனெனில், மேற்கண்ட வசனத்தின் வெளிப்படை இதையே அறிவிக்கிறது. அதாவது "ஒருவர் இரண்டே நாட்களில் அவசரமாக(த் திரும்பி) வந்துவிட்டால் அவர்மீது எந்தக் குற்றமும் இல்லை. தாமதமாக வருபவர்மீதும் குற்றமில்லை" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது குர்பானி கொடுக்கும் நாளுக்குப் பிறகு மூன்று நாட்கள் இருப்பதை உணர்த்துகிறது.
"(விரல் விட்டு) எண்ணப்படும் (குறிப்பிட்ட) நாட்களில் அல்லாஹ் வை நினைவுகூருங்கள்" என்ற தொடரில், குர்பானிப் பிராணி(களை அறுக்கும்போது அவற்றின்) மீது அல்லாஹ் வின் பெயரைக் கூறுவதும் அடங்கும். ஏனெனில், குர்பானி கொடுக்கும் நேரமானது, குர்பானி கொடுக்கும் (துல்ஹஜ் பத்தாம்) நாளிலிருந்து அய்யாமுத் தஷ்ரீகின் இறுதி(யாகிய 13ஆவது) நாள்வரை நீடிக்கும். இதுவே சரியான கருத்தாகும். ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களது கருத்தும் இதுதான் என்று முன்பே குறிப்பிட்டுள்யோம்.
அவ்வாறே, (கடமையான ஐங்காலத்) தொழுகைகளுக்குப் பின்னர் ஓத வேண்டிய குறிப்பிட்ட திக்ரும், எல்லா நேரங்களிலும் ஓத வேண்டிய பொதுவான திக்ரும் இதில் அடங்கும்.
அதற்கான நேரம் என்ன என்பது தொடர்பாக அறிஞர்கள் தெரிவித்துள்ள பல்வேறு கருத்துகளில் நடைமுறையில் உள்ள பிரபலமான கருத்தாவது: "அரஃபா" (துல்ஹஜ் ஒன்பதாவது) நாளின் சுப்ஹுத் தொழுகையிலிருந்து "அய்யாமுத் தஷ்ரீகி"ன் இறுதி(யாகிய துல்ஹஜ் 13ஆவது) நாள் அஸ்ர் தொழுகை வரையாகும். இதுவே (மினாவிலிருந்து) புறப்படும் நாள் (யவ்முந் நஃப்ர்) ஆகும்.
உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் (மினாவில்) தமது கூடாரத்தில் தக்பீர் கூறுவார்கள். அவர்கள் கூறும் தக்பீரைக் கேட்டுக் கடைத்தெருவில் உள்ளவர்களும் தக்பீர் கூறுவர். அதனால் "மினா" பகுதி முழுவதும் "தக்பீர்" முழக்கத்தால் அதிரும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இறையாலயம் கஅபாவைச் சுற்றி (தவாஃப்) வருவதும், ஸஃபா மற்றும் மர்வா குன்றுகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவதும், ஷைத்தானுக்குக் கல்லெறிவதும் கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. இதற்குக் காரணம், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் வின் நினைவு நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதேயாகும்.
ஆக, (மினாவிலிருந்து புறப்படும்) முதலாவது மற்றும் இரண்டாவது கட்டப் புறப்பாடுகள் குறித்து அல்லாஹ்  இங்கு கூறுகின்றான்.
அதாவது ஹஜ் பருவத்தில் அல்லாஹ் வின் நினைவுச் சின்னங்களிலும் தங்குமிடங்களிலும் மக்கள் அனைவரும் கூடியிருந்துவிட்டுப் பின்னர் அங்கிருந்து உலகின் எல்லாப் பகுதிகளுக்கும் அவர்கள் கலைந்து செல்வதைப் பற்றிக் குறிப்பிடுகின்றான். அதைத் தொடர்ந்து, "அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அவனிடமே நீங்கள் ஒன்றுதிரட்டப்படுவீர்கள் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்" என்று கூறியுள்ளான்.
மற்றொரு வசனம் கூறுகிறது. அவனே உங்களைப் பூமியில் பரவச் செய்தான். அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். (23:79)
